தமிழ்நாடு அரசு 

2015 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 /2009 . 
( விலை : ரூ . 0. 80 காசு . 


நாடு 


V 


தமிழ்நாடு அரசிதழ் 


E 


கம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மையே வெல் 


வல்லும் 


எண் 26 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 1 , 2015 
ஆனி 16 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


அறிவிக்கை 


1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1)- ன்கீழ் வேலூர் மண்டல இணை இயக்குநர் , கால்நடை 
பராமரிப்புத் துறை , அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த சில ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவினை இரத்து செய்தல் 
பற்றிய அறிவிக்கை . 


(ந .க . எண் 5874/ ஆ2/2011 - 3 ) 


உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை கலைப்பு அலுவலர் , திருப்பத்தூர் . அறிக்கை ந .க . எண் 2322 /9 /2009 , 
நாள் 25 மே 2015 - ன்படி பின்வரும் ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்களின் கலைப்பு நடவடிக்கையை இறுதிமுடிவு கட்டுவதற்கான 
முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இச்சங்கங்களின் பதிவினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 
140(1)- ன்கீழ் 2 ஜூன் 2015ஆம் நாள் அன்று இரத்து செய்து ஆணைப் பிறப்பிக்கப்படுகிறது . 


இந்த ஆணை 2015ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 2 - ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது . 


1 . AHDNA 05 குடியாத்தம் ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


2 . AHDNA 10 சின்னப்பள்ளி குப்பம் ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


3 . AHDNA 54 கொட்டமிட்டா ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


4 . AHDNA 96 பொகலூர் ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


5 . AHDNA 148 நாராயணபுரம் ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


6 . AHDNA 160 கோக்கலூர் ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


7 . AHDNA 209 ரங்காபுரம் ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


DTP - VI-1 (T - Sup .) (26 ) 


[ 1 ] 


(ந . க . எண் 5874/ ஆ 2 /2011 - 7 ) 


உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை கலைப்பு அலுவலர் , இராணிப்பேட்டை கோட்டத்தில் அறிக்கை 
ந . க . எண் 2730/ ஈ /2010 , நாள் 26 மே 2015 - ன்படி பின்வரும் ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்களின் கலைப்பு நடவடிக்கையை 
இறுதிமுடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இச்சங்கங்களின் பதிவினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1) - ன்கீழ் 2 ஜூன் 2015ஆம் நாள் அன்று இரத்து செய்து ஆணைப் பிறப்பிக்கப்படுகிறது . 


இந்த ஆணை 2015ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 2 - ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது . 


1 . AHDNA 57 குருவராஜப்பேட்டை ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


2 . AHDNA 108 கணியனூர் ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
3 . AHDNA 182 வெங்குப்பட்டு ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


வேலூர், 
2015 ஜூன் 2 . 


மரு . கி . இராஜசேகரன் , 
மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


